﻿136. "அல்லாஹ் வையும், எங்களுக்கு அருளப்பெற்றதையும், இப்ராஹீம், இஸ்மாயீல், இஸ்ஹாக், யஅகூப் மற்றும் (அவருடைய) வழித்தோன்றல்கள் ஆகியோருக்கு அருளப்பெற்றதையும், மேலும், மூசா, ஈசா ஆகியோருக்கு வழங்கப்பெற்றதையும்,  (இதர) நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து வழங்கப்பெற்றதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம்; அவர்களில் யாருக்கிடையிலும் பாகுபாடு காட்டமாட்டோம். நாங்கள் அவனுக்கே அடிபணிந்தவர்கள் ஆவோம்" என்று கூறுங்கள்.
---------------------------------------
இறைநம்பிக்கை கொண்ட தன் அடியார்கள், இறைத்தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்கள் வாயிலாகத் தமக்கு அருளப்பெற்ற வேதத்தை விரிவாகவும், முந்தைய நபிமார்களுக்கு அருளப்பெற்ற வேதங்களைப் பொதுவாகவும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என இந்த வசனத்தில் அல்லாஹ்  வழிகாட்டுகின்றான்.
அவர்களில் சில நபிமார்களைப் பெயர் குறிப்பிட்டும், மற்ற நபிமார்களைப் பொதுவாகவும் கூறி, அவர்களில் யாருக்கிடையிலும் பாகுபாடு காட்டக் கூடாது என்றும், அவர்கள் அனைவரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிடுகின்றான்.
அது மட்டுமன்றி, பின்வரும் வசனத்தில் யாரைப் பற்றிக் கூறப்படுகிறதோ அவர்களைப் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் எனவும் அல்லாஹ்  உணர்த்துகின்றான்: அவர்கள் அல்லாஹ் வுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமிடையே பாகுபாடு காட்ட நினைக்கிறார்கள். "சிலரை நம்புகிறோம்; சிலரை நிராகரிக்கிறோம்" எனக் கூறுகிறார்கள். இதற்கிடையே (தனிப்பட்ட) ஒரு வழியை உருவாக்க நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள்தான் (இறை)மறுப்பாளர்கள் ஆவர். (4:150,151)
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: வேதக்காரர்கள் தவ்ராத் வேதத்தை ஹீப்ரு (எபிரேய) மொழியில் ஓதியும், அரபி மொழியில் முஸ்லிம்களுக்கு அதை விளக்கிச் சொல்லியும் வந்தார்கள். அப்போது, "வேதக்காரர்களை (உண்மையாளர்கள் என) ஏற்கவும் வேண்டாம்; (பொய்யர்கள் என) மறுக்கவும் வேண்டாம். "அல்லாஹ் வையும் அவன் அருளியதையும் நம்புகிறோம்" என்று கூறுங்கள்" என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
அல்அஸ்பாத் 
------------------
(இந்த வசனத்தில் "வழித்தோன்றல்கள்" என்பதைச் சுட்ட, "அல்அஸ்பாத்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதன் ஒருமை "சிப்த்" என்பதாகும். இதற்குக் "குழு" என்று பொருள்.) இங்கு இச்சொல் யஅகூப் (அலை) அவர்களுடைய பன்னிரண்டு புதல்வர்களைக் குறிக்கும். அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு சமூகத்தைப் பெற்றெடுத்ததால் அவர்களுக்கு "அல்அஸ்பாத்" (குழுக்கள்) என வழங்கப்படலாயிற்று.
"இஸ்ரவேலர்களில் "அல்அஸ்பாத்" என்பது, இஸ்மாயீலின் மக்களில் (அரபுகளில்) கோத்திரங்களை (கபீலா) போன்றதாகும்" என்று கலீல் பின் அஹ் மத் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள். "அல்அஸ்பாத்" எனப்படுவோர், யஅகூப் (அலை) அவர்களின் பேரக் குழந்தைகள் ஆவர். அதாவது அவர்களுடைய பன்னிரண்டு புதல்வர்களின் சந்ததிகளாவர் என்று ஸமக்ஷரீ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
இதை அறிவித்துள்ள ராஸீ (ரஹ் ) அவர்கள், இதை உறுதிப்படுத்தியும் உள்ளார்கள்; ஆட்சேபிக்கவில்லை. இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள், "அல்அஸ்பாத் என்பது இஸ்ரவேலர்களிலுள்ள கோத்திரங்களாகும்" என்று கூறியுள்ளார்கள்.
ஆக, இஸ்ரவேலர்களின் கிளைக் குழுக்களையும் அவர்களில் இறை அறிவிப்பு (வஹீ) வழங்கப்பெற்ற நபிமார்களையும் இச்சொல் குறிக்கும் என்பதை மேற்கண்ட கருத்துகள் உணர்த்துகின்றன. இதற்குப் பின்வரும் இறை வசனங்கள் சான்றுகளாகும்:
அல்லாஹ்  உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையை எண்ணிப்பாருங்கள். அவன்தான் உங்களிடையே நபிமார்களை நியமித்தான். உங்களை அரசர்களாக ஆக்கினான் என்று மூசா தம் சமுதாயத்தாரிடம் கூறினார் (5:20).
அவர்களைப் பன்னிரண்டு கிளைகளைக் கொண்ட சமுதாயங்களாகப் பிரித்தோம் (7:160).
விரிவுரையாளர் குர்துபீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "அல்அஸ்பாத்" என்பது "சப்த்" எனும் வேர்ச்சொல்லில் இருந்து பிறந்ததாகும். இதற்கு, "(ஒன்றன் பின் ஒன்றாகத்) தொடர்ந்து வருதல்" என்று பொருள். அந்த இஸ்ரவேலர்கள் (ஒருவருக்குப் பின் ஒருவராகத் தொடர்ந்துவந்த) ஒரு கூட்டம் என்பதால் அவர்களுக்கு இப்பெயர் வழங்கப்படலாயிற்று.
வேறுசிலர், "சபத்" என்பதிலிருந்து இச்சொல் பிறந்திருக்கலாம் என்று கூறியுள்ளனர். இதற்கு "மரம்" என்று பொருள். இஸ்ரவேலர்களைப் பொறுத்தமட்டில் மக்கள் தொகையில் மரங்களைப் போன்று அவர்கள் மிகுதியாக இருந்ததால் அவர்களுக்கு இப்பெயர் வந்தது. இதன் ஒருமை, "சப(த்)ததுன்" என்பதாகும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: எல்லா நபிமார்களும் இஸ்ரவேலர்களிலிருந்து வந்தவர்களாவர்; நூஹ்  (அலை), ஹூத் (அலை), ஸாலிஹ்  (அலை), ஷுஐப் (அலை), இப்ராஹீம் (அலை), இஸ்ஹாக் (அலை), யஅகூப் (அலை), இஸ்மாயீல் (அலை) மற்றும் முஹம்மத் (ஸல்) உள்ளிட்ட பத்துப் பேரைத் தவிர.
குர்துபீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "சிப்த்" என்பது, ஒரே பரம்பரையிலிருந்து வந்த குழுக்களையும் கோத்திரங்களையும் குறிக்கும்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்  இந்த வசனத்தில், தன்னை நம்ப வேண்டும் என்றும், தன் எல்லா வேதங்களையும், தூதர்களையும் (முந்தைய வேதங்கள், இறைத்தூதர்கள் என) ஏற்க வேண்டும் என்றும் இறைநம்பிக்கையாளர்களுக்குக் கட்டளையிட்டுள்ளான்.
